© 


தமிழ் நாடு அரசு 

2015 


[ Regd . No . TNICCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ விலை : ரூ . 4 .00 காசு 


HH 


HELL - 


- 


தமிழ்நாடு அரசிதழ் 


E 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


SAN 


கமயே வெல் 


வல்லும் 


எண் 18 ] 


|சன்னை, புதன்கிழமை , மே 6 , 2015 
சித்திரை 23, மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


சுற்றுச் சூழல் மற்றும் வனத் துறை 


அறிவிக்கைகள் 
[ அரசாணை (நிலை) எண் 12 சுற்றுச் சூழல் மற்றும் வன ( எப் ஆர்5) த் துறை , 4 பிப்ரவரி 2015 .) 


1972 ஆம் ஆண்டு , வன விலங்குகள் ( பாதுகாப்புச் சட்ட ( மத்திய சட்டம் 53/1972)த்தின் 26 - A பிரிவைச் சேர்ந்த (1) ஆம் 
உட்பிரிவின் ( b ) பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , உயிரினச் சூழலுடன் 
இயைந்த சுற்றுலா நடவடிக்கைக்காக இணைப்பு -|| - இல் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றாலம் காப்பு வனப்பகுதி நீங்கலாகவும் 
இணைப்பு - III - இல் குறிப்பிடப்பட்டுள்ளவாறான இணைப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறும் , எல்லைகள் பின்வரும் அட்டவணையில் 
வரையறுக்கப்பட்ட காப்பு வனங்களுக்குட்பட்ட பகுதி போதிய சூழலியல் , விலங்குகள் மற்றும் தாவர இன வளம் , புவிப்புறவடிவியல் , 
இயற்கை மற்றும் விலங்கியல் முக்கியத்துவமுடையதாக இருப்பதால் வன உயிரிகள் மற்றும் அவற்றின் சுற்றுச்சூழலைப் பாதுகாப்பது 
மற்றும் மேம்படுத்தும் நோக்கத்திற்காக , மேற்சொன்ன வனப்பகுதி , 04 - 02 - 2015 முதல் சரணாலயமாக இயங்கும் என , இதனால் , 
அறிவிக்கிறார் . 

அட்டவணை 


(1 ) மாவட்டத்தின் பெயர் 
( 2) வட்டங்களின் பெயர்கள் 


திருநெல்வேலி 
( a ) சிவகிரி 
( b ) தென்காசி 
( c ) செங்கோட்டை 
திருநெல்வேலி 
35 ,673.33 எக்டேர் 


( 3) வனக் கோட்டத்தின் பெயர் 
(4 ) சரணாலயத்தின் பரப்பு 


இணைப்பு - 1 இல் 
குறிப்பிட்டுள்ளவாறு 
காப்பு வனத்தின் 
மொத்தப் பரப்பு 


36 .120 . 91 எக்டேர் 


இணைப்பு -|| இல் 
குறிப்பிட்டுள்ளவாறு 
உயிரினச் சூழலுடன் இயைந்த 


DTP -II-2- 18 (T Sup) - 1 


[ 1 ] 


சுற்றுலா நடவடிக்கைக்காக நீக்கப்பட்டுள்ள 
குற்றாலம் காப்பு வனப்பகுதிக்குள் 
அமைந்த பகுதி நீங்கலாக 
இணைப்பு - 1 இல் 
குறிப்பிட்டுள்ள 
பகுதியின் பரப்பு 


447 .58 எக்டேர் 


சரணாலயத்தின் மொத்தப் பரப்பு 
சரணாலயத்தின் பெயர் 


35 ,673 . 33 எக்டேர் 
நெல்லை வன விலங்குச் சரணாலயம் 


க்கு எல்லை வழியா காப்பு வனத்தின் செல்கிறது. அங்க் தெற்குநோக்கி வாசுதேவநல்லூர்கு மாற்றும் மேற்கு இநின் இடக்கு மூலைமற்றும் 


எல்லை விபரம் 
கீழே குறிப்பிடப்பட்டுள்ள காப்புவன அசல் அறிவிக்கையின்படி நெல்லை வன உயிரினச் சரணாலயத்தை உருவாக்கும் காப்பு 
வனத்தின் எல்லை விவரம் : 

வடக்கு : - தமிழ்நாடு மற்றும் கேரளத்தின் இருமாநில வன இணைப்பிட எல்லையின் முச்சந்திப் புள்ளியில் தொடங்கி , நரைத்த 
அணில் உயிரினக் காப்பகம் , ( Grizzled Squirrel Wild life Sanctuary ) சிவகிரி காப்புவனத்தின் வடமேற்கு மூலை மற்றும் பொதுவாகக் 
கிழக்கு நோக்கிச் செல்லும் நரைத்த அணில் உயிரினக் காப்பகத்தின் தெற்கு எல்லை மற்றும் நரைத்த அணில் உயிரினக் காப்பக 
வடக்கு எல்லை மற்றும் தேவியாறு நெடுகச் சென்று நரைத்த அணில் உயிரினக் காப்பகத்தின் வடகிழக்கு மூலையில் சந்திக்கிறது . 

கிழக்கு : - அங்கிருந்து , எல்லைக்கோடு தெற்கு நோக்கி சிவகிரி காப்பு வனத்தின் அறிவிக்கப்பட்ட கிழக்கு எல்லை வழியாகச் 
சென்று வாசுதேவநல்லூர் காப்பு வனத்தின் வடகிழக்கு எல்லை மூலையைச் சந்தித்துப் பின்னர் , பொதுவாகத் தெற்கு , கிழக்கு மற்றும் 
தெற்கு மற்றும் மேற்கு நோக்கி வாசுதேவநல்லூர் கிழக்கு எல்லை வழியாகச் சென்று நாரணபுரம் காப்புவனத்தின் வடக்கு மூலையைச் 
சந்திக்கிறது . அங்கிருந்து , எல்லைக்கோடு தெற்கு , கிழக்கு , தெற்கு , கிழக்கு , பின்னர் மேற்கு மற்றும் மேற்கு நோக்கி நாரணபுரம் காப்பு 
வனத்தின் மாற்றியமைக்கப்பட்ட தெற்கு எல்லை வழியாகச் சென்று வாசுதேவநல்லூர் காப்பு வனத்தின் கிழக்கு எல்லையைச் 
சந்திக்கிறது . அங்கிருந்து , எல்லைக்கோடு , பொதுவாகத் தெற்குநோக்கிச் சென்று மேற்காகத் திரும்பி வாசுதேவநல்லூர் காப்பு 
வனத்தின் கிழக்கு எல்லை வழியாகச் செல்கிறது . அங்கிருந்து , எல்லைக்கோடு தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் சென்று 
சிந்தாமணி பிளாக் ஏ காப்பு வனத்தின் மேற்கு எல்லையைச் சந்திக்கிறது . பின்னர் அது , சிந்தாமணி பிளாக் " ஏ காப்பு வனத்தின் 
மேற்கு எல்லை வழியாக வடக்கு நோக்கி நகர்கிறது . பின்னர் கிழக்கு நோக்கி சிந்தாமணி பிளாக் ஏ காப்பு வனத்தின் வடக்கு 
எல்லை வழியாக நகர்ந்து சிந்தாமணி பிளாக் ஏ காப்பு வனத்தின் வடகிழக்கு மூலையைச் சந்திக்கிறது . பின்னர் , பொதுவாகத் 
தெற்கு , மேற்கு நோக்கிப் பின்னும் தெற்கு நோக்கிச் சென்று சிந்தாமணி பிளாக் பி காப்பு வனத்தின் வடகிழக்கு மூலையைச் 
சந்திக்கிறது . பின்னர் , பொதுவாகத் தென்கிழக்காகவும் அதன்பின் தெற்காகவும் நோக்கிச் சென்று சிந்தாமணி பிளாக் பி காப்பு 
வனத்தின் கிழக்கு எல்லை வழியாகச் சென்று சிந்தாமணி பிளாக் பி காப்பு வனத்தின் தென்கிழக்கு மூலையைச் சந்திக்கிறது . 
அங்கிருந்து , எல்லைக்கோடு தென்மேற்காகவும் வடக்காகவும் சிந்தாமணி பிளாக் பி காப்பு வனத்தின் தெற்கு மற்றும் மேற்கு எல்லை 
வழியாகச் சென்று வாசுதேவநல்லூர் காப்பு வனத்தின் கிழக்கு எல்லையைச் சந்திக்கிறது . அங்கிருந்து , எல்லைக்கோடு , மேற்கு , தெற்கு 
மற்றும் மேற்கு , தென்கிழக்கு மற்றும் பொதுவாக கிழக்கு நோக்கி வாசுதேவநல்லூர் காப்பு வனத்தின் கிழக்கு எல்லை வழியாக நகர்ந்து 
கோணம்பறம்பு காப்பு வனத்தின் வடக்கு எல்லையைச் சந்திக்கிறது . அங்கிருந்து எல்லைக்கோடு , கோணம்பறம்பு காப்பு வனத்தின் 
எல்லை வழியாகத் தெற்கு நோக்கி நகர்ந்து கோணம்பறம்பு காப்பு வனத்தின் தென்கிழக்கு மூலையைச் சந்திக்கிறது . அங்கிருந்து 
எல்லைக்கோடு கிழக்காகவும் பின்னர் தெற்காகவும் கோணம்பறம்பு காப்பு வனத்தின் தெற்கு எல்லை வழியாக நகர்ந்து 
வாசுதேவநல்லூர் காப்பு வனத்தின் தென்கிழக்கு எல்லையைச் சந்திக்கிறது . அங்கிருந்து தெற்கு நோக்கி நகர்ந்து , திருமலைநாயக்கன் 
புதுக்குடி காப்பு வனத்தின் வடக்கு எல்லையையும் வாசுதேவநல்லூர் காப்பு வனத்தின் தெற்கு எல்லையையும் சந்திக்கிறது . அங்கிருந்து 
எல்லைக்கோடு . தெற்கு நோக்கியும் பின்னர் கிழக்கு நோக்கியும் பின்னர் தெற்கு நோக்கியும் திருமலைநாயக்கன் புதுக்குடி காப்பு 
வனத்தின் வடக்கு மற்றும் கிழக்கு எல்லை வழியாக நகர்ந்து சொக்கம்பட்டி காப்பு வனம் மற்றும் திருமலைநாயக்கன் புதுக்குடி காப்பு 
வனத்தின் இருமுனைச்சந்திப்பு முனையைச் சந்திக்கிறது . அங்கிருந்து எல்லைக்கோடு , பொதுவாக மேற்காகவும் , பின்னர் தென்மேற்காகவும் 
சென்று சொக்கம்பட்டி காப்புவனத்தின் தெற்கு எல்லை வழியாக நகர்ந்து கிருஷ்ணாபுரம் காப்பு வனத்தின் தெற்கு எல்லையைச் 
சந்தித்து , மேற்காகவும் தென் மேற்காகவும் செல்கிறது . அங்கிருந்து தென்மேற்கு , வடமேற்கு மற்றும் வடக்கு மற்றும் தென்மேற்கு 
திசையில் வைரவன் குளம் காப்புவனத்தின் தெற்கு எல்லை வழியாக கடையநல்லூர் காப்புவனத்தின் கிழக்கு எல்லையைச் சந்திக்கிறது . 
அங்கிருந்து , எல்லைக்கோடு பொதுவாக தெற்கு தென்கிழக்காக , கடையநல்லூர் காப்புவனத்தின் எல்லை வழியாக நகர்ந்து 
கடையநல்லூர் காப்பு வனத்தின் தென்கிழக்கு மூலையைச் சந்திக்கிறது . அங்கிருந்து எல்லைகோடு , வடமேற்கு மற்றும் மேற்கு பின் 
தென்மேற்கு , பின் தெற்கு , மேற்கு , பின் தென்மேற்காக கடையநல்லூர் காப்புவனத்தின் தெற்கு எல்லை வழியாகச் சென்று அச்சன்புதூர் 
கிரேசிங் பிளாக் - 1 இன் இருமுனைச்சந்திப் புள்ளியைச் சந்திக்கிறது . அங்கிருந்து எல்லைக்கோடு , தென்கிழக்கு , பின் தெற்கு நோக்கி 
அச்சன்புதூர் கிரேசிங் பிளாக் - | இன் கிழக்கு எல்லை வழியாக நகர்கிறது . அங்கிருந்து எல்லைக்கோடு , மேற்கு மற்றும் வடமேற்கு , 
பின்னர் மேற்கு , பின் தென்கிழக்காக அச்சன்புதூர் கிரேசிங் பிளாக் -|| கிழக்கு எல்லை வழியாகச் செல்கிறது . அங்கிருந்து , 
எல்லைக்கோடு தெற்கு , மேற்கு , தெற்கு மற்றும் மேற்காக நகர்ந்து அங்கிருந்து வடக்கு நோக்கி தெற்கு எல்லை வழியாகச் செல்கிறது . 
அங்கிருந்து எல்லைக்கோடு வடக்கு நோக்கி தெற்கு எல்லை வழியாகச் செல்கிறது . அங்கிருந்து எல்லைக்கோடு வடக்கு நோக்கி 
அச்சன்புதூர் கிரேசிங் பிளாக் - || தெற்கு எல்லை வழியாகச் செல்கிறது . அங்கிருந்து எல்லைக்கோடு மேற்கு தெற்கு , மேற்கு , மற்றும் 
வடக்கு , மேற்கு , பின்னர் வடமேற்காக நகர்ந்து அங்கிருந்து மேற்கு , வடமேற்கு அங்கிருந்து தென்மேற்கு தென்கிழக்கு , பின் தெற்கு , 
தென்மேற்கு அங்கிருந்து தென்கிழக்கு நோக்கி நோக்கி அச்சன்புதூர் கிரேசிங் பிளாக் - || எல்லை வழியாகச் செல்கிறது . அங்கிருந்து 
எல்லைக்கோடு , மேற்கு , வடமேற்கு , மற்றும் வடகிழக்கு , பின்னர் வடக்கு , தெற்கு , மேற்கு , வடக்கு , மேற்கு , வடக்கு பின்னர் மேற்காகச் 
சென்று புளியறை காப்புவனத்தின் கிழக்கு எல்லையைச் சந்திக்கிறது . அங்கிருந்து , எல்லைக்கோடு , தெற்கு , தென்மேற்கு , தெற்கு , பின் 
தெற்கு , பின் கிழக்கு , பின் தென்மேற்கு , பின் வடகிழக்காக , புளியறை காப்புவனத்தின் கிழக்கு எல்லை வழியாகச் சென்று வடைகரை 


கடையநல்லூர்அவன் தெற்கு, மேற்கு,பின்ந்திப் புள்ளியைச் சந்திக்கின் நகர்கிறது . அங்கிரு கல்லை வழியா 


மேல்பிடாகை காப்புவனத்தின் வடக்கு மூலையைச் சந்திக்கிறது . அங்கிருந்து , எல்லைக்கோடு தெற்காக வடகரை மேல்பிடாகை 
காப்புவனத்தின் கிழக்கு எல்லை வழியாக வடகரை மேல்பிடாகை காப்புவனம் மற்றும் புளியறை காப்பு வனத்தின் இருமுனைச் சந்தி 
முனையைச் சந்திக்கிறது . அங்கிருந்து , எல்லைக்கோடு பொதுவாக மேற்கு நோக்கி புளியறை காப்புவனத்தின் கிழக்கு எல்லை 
வழியாகச் செல்கிறது அங்கிருந்து எல்லைக் கோடு . தென்மேற்காக நகர்ந்து , பின் தென்கிழக்கு மற்றும் வடகிழக்காக , பின் தெற்கு , 
தென்கிழக்கு , அங்கிருந்து கிழக்கு , பின் தெற்கு , கிழக்கு , பின் தென்மேற்கு , பின் தென்கிழக்கு , பின் தென்மேற்கு அங்கிருந்து 
தென்கிழக்கு அங்கிருந்து கிழக்காக புளியறைகாப்புவனத்தின் கிழக்கு எல்லை வழியாகச் சென்று குற்றாலம் மற்றும் புளியறை காப்பு 
வனங்களின் இருமுனைச் சந்தியில் இணைகிறது . அங்கிருந்து எல்லைக் கோடு வடகிழக்கு , தெற்கு , வடகிழக்கு , பின் தெற்கு , 
தென்கிழக்கு , பின் பொதுவாகக் கிழக்காக குற்றாலம் காப்புவனத்தின் வடக்கு எல்லை வழியாகச் செல்கிறது . அங்கிருந்து , 
எல்லைக்கோடு , தென்கிழக்காக , பின் தெற்காகச் சென்று அழுதன்காணி ஆற்றைக் கடந்து , பின் தெற்கு , தென்கிழக்காக நகர்ந்து , 
அங்கிருந்து தெற்காகக் குற்றாலம் காப்புவனத்தின் கிழக்கு எல்லை வழியாகக் களக்காடு முண்டன்துறை புலிகள் காப்பக 
( KMTR )த்தின் பாபநாசம் காப்பு வனத்தின் வடகிழக்கு மூலையைச் சந்திக்கிறது . 

தெற்கு : - அங்கிருந்து , எல்லை மேற்குத் திசையில் குற்றாலம் மற்றும் பாபநாசம் காப்புவனங்களின் பொது எல்லை வழியாக , 
அவ்விரு காப்புவனங்கள் மற்றும் கேரள மாநில எல்லைகளில் , அந்த எல்லையே வரிசைமுறைப்படி , தென்காசி மற்றும் அம்பாசமுத்திம் 
காப்புவனங்களின் எல்லையாகவும் அமைகிற முக்கூட்டு முனை ( முச்சந்தி ) வரையிலும் செல்கிறது . 

மேற்கு : - அங்கிருந்து , மேற்சொன்ன முக்கூட்டு முனையிலிருந்து , எல்லை வடக்குத் திசையில் கேரளா மற்றும் தமிழ்நாட்டு இரு 
மாநில எல்லை வழியாக , குற்றாலம் , புளியறை , கடையநல்லூர் உயர்மட்டச் சரிவுகள் , வைரவன்குளம் , கிஷ்ணாபுரம் , வாசுதேவநல்லூர் 
மற்றும் சிவகிரி காப்புவனங்களின் மேற்கு எல்லைகளைத் தொட்டவாறு தொடக்கப்புள்ளியான சிவகிரி காப்புவனத்தின் வடமேற்கு 
மூலை , விருதுநகர் மாவட்ட சேத்தூர் காப்புவனத்தின் தென்மேற்கு மூலை மற்றும் கேரள மாநிலம் இணையும் மும்முனைப் புள்ளி 
வரையிலும் செல்கிறது . 

இணைப்பு - 1 


தொடர் எண் 


காப்பு வனங்களின் 

பெயர்கள் 


பரப்பு 
( எக்டேரில் ) 

6964 . 18 


அறிவிக்கை/ அரசிதழ் 

எண் மற்றும் நாள் 
அ . ஆ .(நிலை) எண் 21 
எப் & எப் துறை நாள் 08 .01 .1980 


சிவகிரி 
காப்புவனம் 


வாசுதேவநல்லூர் காப்புவனம் 
( அ ) வாசுதேவ நல்லூர் மேற்சரிவு 


6495 . 15 


அ . ஆ .(நிலை) எண் 1611 
எப் & எப் துறை நாள் 20 .12 . 1883 


( ஆ ) வாசுதேவ நல்லூர் கீழ்ச் சரிவு 


4250. 88 


(இ ) வாசுதேவ நல்லூர் கூடுதல் சேர்க்கை 


3 .57 


( ஈ ) மேலப் புளியங்குடி கூடுதல் சேர்க்கை 


5 . 37 


புனித ஜார்ஜ் கோட்டை 
அறிவிக்கை எண் 176 , நாள் 21 .04 .1891 
புனித ஜார்ஜ் கோட்டை 
அறிவிக்கை எண் 414 , நாள் 19. 09.1912 
அ . ஆ .( நிலை ) எண் 411 , நாள் 19. 09 .1912 
புனித ஜார்ஜ் கோட்டை 
அறிவிக்கை எண் 437 , நாள் 22 .10.1912 
அ . ஆ .(நிலை ) எண் 1358 , எப் & எப் துறை 

நாள் 14 . 12 .1979 
அ . ஆ .(நிலை) எண் 52 , எப் & எப் துறை 
நாள் 12.1 .1980 


( உ ) திருமலாபுரம் கூடுதல் சேர்க்கை 


0 . 90 


கோணம்பறம்பு 


21 . 28 


2048. 57 


திருமலைநாயக்கன் புதுக்குடி காப்புவனம் 
மற்றும் சொக்கம்பட்டி காப்புவனம் 
கிருஷ்ணாபுரம் காப்புவனம் 
( அ ) கிருஷ்ணாபுரம் மேற் சரிவு விரிவு 


1480 .03 


( ஆ ) கிருஷ்ணாபுரம் மேற் சரிவு விரிவு 


788 .83 


புனித ஜார்ஜ் கோட்டை , அறிவிக்கை 
எண் 11 , நாள் 20 .12 . 1833 
புனித ஜார்ஜ் கோட்டை , அறிவிக்கை 
எண் 156 , நாள் 14. 03. 1901 
புனித ஜார்ஜ் கோட்டை , அறிவிக்கை 
எண் 473 , நாள் 29. 10 . 1912 


5.03 


5 . 03 


( இ ) கிருஷ்ணாபுரம் மேற் சரிவு 

விரிவு கூடுதல் சேர்க்கை 
வைரவன்குளம் காப்புவனம் 


1598 . 43 


அ . ஆ . (நிலை) 52 , எப் & எப் துறை , 
நாள் 23 .1. 1979 ) 


கடையநல்லூர் காப்புவனம் 
( அ ) கடையநல்லூர் காப்புவனம் மேற்சரிவு 


1459.54 


புனித ஜார்ஜ் கோட்டை , அறிவிக்கை 
எண் 11 , நாள் 20 .12. 1833 
அ . ஆ . எண் . 178 , நாள் 10 .04 .1891 


474. 34 


( ஆ ) கடையநல்லூர் காப்புவனம் மேற்சரிவு 

வெளிப்புறச் சரிவு 


தொடர் எண் 


காப்பு வனங்களின் 

பெயர்கள் 


பரப்பு 
( எக்டேரில் ) 


அறிவிக்கை/ அரசிதழ் 
எண் மற்றும் நாள் 


( இ ) கடையநல்லூர் மேற்சரிவுப் பகுதி 


580 . 37 


புனித ஜார்ஜ் கோட்டை , அறிவிக்கை 
எண் . 11 , நாள் 12 .12 .1833 
புனித ஜார்ஜ் கோட்டை , அறிவிக்கை 
எண் . 53 , நாள் 18 .01 .1912 


( ஈ ) கடையநல்லூர் கூடுதல் சேர்க்கை 


13 .41 


66 .03 


( உ ) அழகனோடை , நெல்லியூத்து மற்றும் 

சேர்மலை 


புனித ஜார்ஜ் கோட்டை , அறிவிக்கை 
எண் . 281 , நாள் 07 . 06 .1898 


சின்னக்காடு காப்புவனம் 
( அ ) சின்னக்காடு குன்றுகள் 


562 . 46 


புனித ஜார்ஜ் கோட்டை , அறிவிக்கை 
எண் . 248 , நாள் 09. 06 .1890 


0 . 36 


( ஆ ) சின்னக்காடு காப்புக் குன்றுக்கு 

கூடுதல் சேர்க்கை 


புனித ஜார்ஜ் கோட்டை , அறிவிக்கை 
எண் . 28 , நாள் 15 .12 .1811 


வெள்ளக்கல் தேரி காப்புவனம் 


346 . 84 


முன்னாள் திருவிதாங்கூர் கொச்சி மாநில 
அறிவிக்கை நாள் 10. 12 .1907 
புனித ஜார்ஜ் கோட்டை , அறிவிக்கை 
எண் . 178, நாள் 10 .04 . 1891 


வடகரை கீழ்பிடாகை காப்புவனம் 


235. 87 


புளியறை காப்புவனம் 


4106 . 94 


முன்னாள் திருவிதாங்கூர் கொச்சி மாநில 
அறிவிக்கை நாள் 17 .09. 1901 


குற்றாலம் காப்புவனம் 
( அ ) குற்றாலம் காப்புவனம் மேற்சரிவுகள் 


2974. 43 


புனித ஜார்ஜ் கோட்டை , அறிவிக்கை 
எண் . 11 , நாள் 20 .12 .1833 
புனித ஜார்ஜ் கோட்டை , அறிவிக்கை 
எண் . 179, நாள் 16 .03 . 1901 


687 .69 


53. 87 


( ஆ ) விரிவு | குற்றாலம் எண் . 3 

மற்றும் கீழ்ச்சரிவு 
( இ ) விரிவு || குற்றாலம் எண் . 3 

மற்றும் கீழ்ச்சரிவு 
( ஈ ) விரிவு III குற்றாலம் எண் . 3 

மற்றும் கீழ்ச்சரிவு 
( உ ) வாசுதேவா எஸ்டேட் 


புனித ஜார்ஜ் கோட்டை , அறிவிக்கை 
எண் . 205 , நாள் 21. 05 .1902 


58 . 20 


புனித ஜார்ஜ் கோட்டை , அறிவிக்கை 
எண் . 231 , நாள் 05 . 05 .1900 


65 .61 


புனித ஜார்ஜ் கோட்டை , அறிவிக்கை 
எண் . 165 , நாள் 22 .03 . 1910 


( ஊ ) பஞ்சந்தாங்கி எஸ்டேட் 


29. 46 


புனித ஜார்ஜ் கோட்டை , அறிவிக்கை 
எண் . 532 , நாள் 15 . 11 .1911 


( எ ) இலஞ்சி கிராம பழைய புல எண் 1357 


12.76 


புனித ஜார்ஜ் கோட்டை , அறிவிக்கை 
எண் . 49 , நாள் 17. 01. 1913 
புனித ஜார்ஜ் கோட்டை , அறிவிக்கை 
எண் . 470 , நாள் 06 .10 . 1915 


10 . 78 


( ஏ ) குற்றாலம் காப்புவனம் திரிகூடாச்சல 

பர்வதம் இணைப்புக்கு கூடுதல் சேர்க்கை 
( ஐ ) ஹோப் எஸ்டேட் 


74 .26 


புனித ஜார்ஜ் கோட்டை , அறிவிக்கை 
எண் . 17 , நாள் 09 .01 .1920 


( ஓ ) விரிவு IV குற்றாலம் 


2 .52 


புனித ஜார்ஜ் கோட்டை , அறிவிக்கை 
எண் . 185 , நாள் 22 . 05 .1933 


(13 ) 


நாரணபுரம் காப்புவனம் 
( அ ) நாரணபுரம் காப்புவனம் 


158 .09 


புனித ஜார்ஜ் கோட்டை , அறிவிக்கை 
எண் . 193 , நாள் 29 . 03. 1911 
புனித ஜார்ஜ் கோட்டை , அறிவிக்கை 
எண் . 440 , நாள் 22 .10 .1912 


( ஆ ) நாரணபுரம் கூடுதல் சேர்க்கை 


2.86 


2 . 86 


தொடர் எண் 


காப்பு வனங்களின் 

பெயர்கள் 


பரப்பு 
( எக்டேரில்) 


அறிவிக்கை/ அரசிதழ் 
எண் மற்றும் நாள் 


( 14 ) 


சிந்தாமணி காப்புவனம் 
( அ ) சிந்தாமணி பிளாக் ஏ மற்றும் பி 


130 . 19 


130.19 
2.52 


புனித ஜார்ஜ் கோட்டை , அறிவிக்கை 
எண் . 231 , நாள் 19 .05 . 1899 


( ஆ ) சிந்தாமணி கூடுதல் சேர்க்கை 


2 .52 


புனித ஜார்ஜ் கோட்டை , அறிவிக்கை 
எண் . 439 , நாள் 22 .10. 1912 


( 15 ) 


வடகரை மேல்பிடாகை 


( அ ) வடகரை மேல்பிடாகை 


176 . 36 


புனித ஜார்ஜ் கோட்டை , அறிவிக்கை 
எண் . 438 , நாள் 10 .04 . 1891 


28 . 74 


( ஆ ) வடகரை மேல்பிடாகை ( வ ) விரிவு ( ஏ ) 

மற்றும் தெற்கு விரிவு ஏ மற்றும் பி 
( அ ) அச்சன்புதூர் கிரேசிங் பிளாக் | 


( 16 ) 


55 . 4 


புனித ஜார்ஜ் கோட்டை , அறிவிக்கை 
எண் . 438 , நாள் 27 .09. 1912 
புனித ஜார்ஜ் கோட்டை , அறிவிக்கை 
எண் . 1868 , நாள் 08 .10. 1925 
புனித ஜார்ஜ் கோட்டை , அறிவிக்கை 
எண் . 1868 , நாள் 08 . 10 . 1925 


( ஆ ) அச்சன்புதூர் கிரேசிங் பிளாக் II 


88. 9 


மொத்தம் 


36120. 91 


இணைப்பு -|| 


நெல்லை வன உயிரினச் சரணாலயத்திலிருந்து சுற்றுச்சூழலுக்குகந்த சுற்றுலா நடவடிக்கைக்காக 

நீக்கப்பட்ட காப்புவனப் பகுதி 
குற்றாலம் காப்புவனம் ( பகுதி ) 

: 447 .58 . எக்டேர் 


எண் 


நெடுவரை 


எண் 


கிடைவரை 


நெடுவரை 


கிடைவரை 

( 2) 


( 3) 


( 1) 


( 2) 


( 3) 


- 


* 


- 


* 


- 


வ 8°54 42 .5 " 
வ 8°54 20 .6 " 
வ 853 59.7" 
வ 8°54 06.5 " 
வ 8°54 4 . 12 " 
வ 8 54 7 .46 " 
வ 8° 54 10. 28 " 
வ 8°54 13. 75 " 
வ 8 54 15 . 68 " 
வ 8°54 16 .45 " 
வ 8°54 18 . 20 " 
வ 8°54 25 .3" 
வ 8°54 23 .01 " 
வ 8°54 24 .8 " 
வ 8°54 
வ 8° 54 30.59" 
வ 8°54 32 .26 " 


கி 
கி 
கி 
கி 
கி 
கி 
கி 
கி 
கி 
கி 
கி 
கி 
கி 
கி 
கி 
கி 
கி 


77° 17 57. 1" 
77° 17 48 .9" 
77° 17 40 .8 " 
77° 17 39 .06 " 
77° 17 41.25 " 
77° 17 44 . 46 " 
77° 17 47 .8" 
77° 17 48 .57 " 
77° 17 47. 16 " 
77° 17 42 .6 " 
77° 17 32. 51 " 
77° 17 25.77 " 
77° 17 28. 78 " 
77° 17 25. 19" 
77° 17 22 .8" 
77° 17 21. 46 " 
77° 17 19. 66 " 


வ 8°54 37 .14" 
வ 8°54 40 . 61 " 
வ 8°54 42. 46 " 
வ 8 54 34. 44 " 
வ 8°54 44. 46 " 
வ 8°54 48. 06 " 
வ 8°54 49. 73 " 
வ 854 51. 15 " 
வ 8°54 51.4 " 
வ 8°54 52. 94 " 
வ 8°54 52 . 94 " 
வ 8°54 54 .61" 
வ 8°54 56 .03" 
வ 8°54 57 .83 " 
வ 8°54 59. 88 " 
வ 8° 55 0.01" 
வ 855 2 .84" 


கி 77° 17 21 . 84 " 
கி 77° 17 20 .94 " 
கி 77° 17 19. 92 " 
கி 77° 17 22 . 23 " 
கி 77° 17 19.02 " 
கி 77° 17 18 .25 " 
கி 77° 17 16. 45 " 
கி 77° 17 13.75 " 
கி 77° 17 12 .59 " 
கி 77° 17 11. 31 " 
கி 77° 17 8 .74 " 
கி 77° 17 7. 20 " 
கி 77° 17 5 .78 " 
கி 77° 17 4 . 11 " 
கி 77° 17 1 .8 " 
கி 77° 16 59. 36 " 
கி 77° 16 57 . 56 " 


* 


- 


* 


- 


- 


6 


கிடைவரை 


நெடுவரை 


நெடுவரை 


எண் 


கிடைவரை 


நெடுவரை 


( 3 ) 


( 3) 


17.23 " 


வ 8 55 3 .74" 
வ 8 55 3. 48 " 
வ 8 55 4. 89 " 
வ 855 10 .03 " 
வ 8 55 14 .4 " 
வ 8° 55 14.79" 

8 55 14.27 " 
வ 8° 55 12. 86 " 
வ 8 55 8 . 88 " 
வ 8 55 7.72 " 
வ 855 10. 29" 
வ 8° 55 13.89" 

8 55 16 .46 " 
வ 8 55 17 .10 " 
வ 8 55 17 .10" 
வ 8 55 14. 14 " 
வ 8 55 11.58 " 
வ 8°55 10. 16" 
வ 855 9.78 " 
வ 855 8 . 23 " 
வ 8° 55 6 . 82 " 
வ 8° 55 9. 13 " 
வ 8 55 11 . 45 " 
வ 8° 55 12.09 " 
வ 8 55 12 . 60 " 
வ 8 55 10 .80" 
வ 8° 55 8. 23 " 
வ 855 6 . 05 " 
வ 8 55 3. 22 " 
வ 8°55 1 .17 " 
வ 855 59. 76 " 
வ 8°54 53 .26 " 
வ 8°54 49.99 " 
வ 8 54 49.60" 
வ 854 52 .69" 
வ 8°54 55 . 77 " 


கி 77° 16 55 .5 " 
கி 77° 16 52 . 68 " 
கி 77° 16 48 .82 " 
கி 77° 16 48.57 " 
கி 77° 16 46 . 89 " 
கி 77° 16 44. 07" 
கி 77° 16 42 . 55 " 
கி 77° 16 40. 86 " 
கி 77° 16 39. 31 " 
கி 77° 16 36 .10" 
கி 77° 16 36 .1 " 
A 77° 16 34. 95 " 
கி 77° 16 31 .22 " 
A 77° 16 25. 95 " 
கி 77° 16 22 . 48 " 
கி 77° 16 18 . 11 " 
கி 77° 16 15.8 " 
கி 77° 16 13.87 " 
கி 77° 16 10 . 40 " 
கி 77° 16 6. 81 " 
கி 77° 16 4. 75 " 
கி 77° 16 2. 31 " 
கி 77° 16 2 .14 " 
A 77° 16 1.02" 
கி 77° 15 58 .2 " 
கி 77° 15 55 .63 " 
கி 77° 15 54 . 09" 
கி 77° 15 52 . 26 " 
கி 77° 15 49. 07 " 
A 77° 15 48.43" 
கி 77° 15 44 .71" 
கி 77° 15 43. 29 " 
கி 77° 15 40. 98 " 
கி 77° 15 39. 44 " 
கி 77° 15 38 . 41" 
கி 77° 15 38. 67 " 


வ 8°54 58 . 85 " 
வ 855 0.53 " 
வ 8 55 0 .87 " 
வ 8° 55 4.64 " 
வ 8° 55 41. 88" 
வ 8°55 13 . 12 " 
வ 8 55 
வ 855 20. 81 " 
வ 8 55 23. 14 " 
வ 8° 55 23. 91 " 
வ 8 55 27.25 " 
வ 8° 55 30.72 " 
வ 8° 55 34. 96 " 
வ 8° 55 31.23 " 
வ 8° 55 31.49" 
வ 8 55 30. 46 " 
வ 80 55 26 . 09" 
வ 8° 55 24 . 04 " 
வ 8 55 22 .75 " 
வ 8° 55 19. 28 " 
வ 8 55 17 .61 " 
வ 8 55 20. 95 " 
வ 8 55 23. 91 " 
வ 8°55 25 .2 " 
வ 8 55 21. 25 " 
வ 8°55 20 .71 " 
வ 8° 55 20.57 " 
வ 8 55 23 . 27 " 
வ 8 55 25.71 " | 
வ 8° 55 28. 11 " 
வ 8 55 29. 95 " 
வ 8 55 31 .75 " 
வ 8° 55 31. 75 " 
வ 8°55 30. 72 " 
வ 8° 55 31 . 23 " 
வ 8 55 31. 75 " 


கி 77° 15 38 . 15 " 
கி 77° 15 36 . 87 " 
கி 77° 15 36 . 87 " 
கி 77° 15 39. 31 " 
கி 77° 15 41 . 88 " 
கி 77° 15 43. 81 " 
கி 77° 15 45. 73" 
கி 77° 15 57. 56 " 
கி 77° 15 51 . 26 " 
கி 77° 15 47 . 02 " 
கி 77° 15 45 . 35 " 
கி 77° 15 41 . 88 " 
கி 77° 15 38 . 02 " 
A 77° 15 37.39 " 
கி 77° 15 34 . 17 " 
கி 77° 15 31 . 98 " 
கி 77° 15 30 .57 " 
கி 77° 15 29.41 " 
கி 77° 15 27 . 1 " 
கி 77° 15 24. 28 " 
கி 77° 15 21.96 " 
கி 77° 15 21.45 " 
கி 77° 15 20.42 " 
கி 77° 15 18 . 49 " 
கி 77° 15 15 . 67 " 
கி 77° 15 11 .87 " 
கி 77° 15 7 .83 " 
கி 77° 15 6 .67 " 
கி 77° 15 6.29 " 
கி 77° 15 8. 21 " 
கி 77° 15 8 .86 " 
கி 77° 15 7 . 31" 
A 77° 15 3. 97 " 
கி 77° 14 58 .83 " 
கி 77° 14 54. 72 " 
கி 77° 14 51 .5 " 


| 


103 . 
104 . 
105 . 


106 . 


எண் 


நெடுவரை 


எண் 


கிடைவரை 


கிடைவரை 

( 2) 


நெடுவரை 


( 3) 


( 3) 


107 . 


131 . 


108 . 


132 . 


109 . 


133 . 


110 . 


134 . 


111 . 


135 . 


112 . 


136 . 


113. 


137 . 


114 . 


138 . 


115 . 


139 . 


116 . 


140 . 


117 . 


141 . 


118 . 


வ 855 31. 88 " 
வ 8 55 34. 45 " 
வ 8° 55 33.93" 
வ 8° 55 32.65 " 

855 29 .69" 

8 55 29 .18 " 
வ 8° 55 26.61" 

8 55 26 . 22 " 
வ 8 55 27 .89 " 
வ 8° 55 31.11 " 
வ 8 55 30.59 " 
வ 8° 55 28. 66 " 
வ 8 . 55 27. 38" 

8 55 31 . 11 " 
வ 8 55 34 . 19 " 
வ 8 55 35 .09 " 
வ 8 55 38 . 17 " 
வ 8 55 39.71 " 
வ 8° 58 39.46 " 
வ 8° 55 38 . 03 " 
வ 8 55 40.87 " 
வ 8 55 42.28 " 
வ 8° 55 47. 3" 
வ 8 55 51 . 54 " 


கி 77° 14 46 . 63 " 
கி 77° 14 47.27 " 
கி 77° 14 44 .31 " 
கி 77° 14 46. 36 " 
கி 77° 14 38 . 28 " 
கி 77° 14 36 . 35 " 
கி 77° 14 33. 01 " 
கி 77° 14 29. 02 " 
கி 77° 14 27 . 48 " 
கி 77° 14 26 .2 " 
கி 77° 14 23. 37 " 
கி 77° 14 21. 19" 
கி 77° 14 18. 1" 
கி 77° 14 17. 07 " 
கி 77° 14 16 . 17 " 
கி 77° 14 13 . 99 " 
கி 77° 14 14. 25 " 
கி 77° 14 13 . 22 " 
கி 77° 14 10. 78 " 
கி 77° 14 7 .44 " 
கி 77° 14 4 . 48 " 
கி 77° 14 1. 91 " 
கி 77° 14 2 .68 " 
கி 77° 14 3.58 " 


142 . 


வ 8°55 54.75 " 
வ 8 55 58 .6 " 
வ 8 56 1 .04 " 
வ 856 03 .61" 
வ 8° 56 04 . 44 " 
வ 8° 56 10 . 94 " 
வ 8 56 16 .21 " 
வ 8 56 20.53 " 
வ 8 56 25 . 46 " 
வ 8 56 28 . 28 " 
வ 8 56 31. 37 " 
வ 856 33.81 " 
வ 8 56 32 .53" 
வ 8 56 32.4 " 
வ 8 56 30. 98 " 
வ 8 56 31. 75 " 
வ 8°56 32 .01 " | 
வ 8°56 32 .27 " 
வ 8 56 32.4 " 
வ 856 33 .17 " 
வ 856 36 .25 " 
வ 8°56 38 . 18 " 
வ 8 56 40. 36 " 


கி 77° 14 4 . 35 " 
கி 77° 14 0. 37 " 
கி 77° 13 57 .42 " 
கி 77° 13 55. 49 " 
கி 77° 13 53.43 " 
கி 77° 13 52.53" 
கி 77° 13 51 .76 " 
கி 77° 13 50. 48 " 
கி 77° 13 49.58 " 
A 77° 13 49.45 " 
கி 770 13 47 .65 " 
கி 77° 13 47. 39" 
கி 77° 13 44 . 05 " 
கி 77° 13 42. 12 " 
A 77° 13 41 . 87" 
கி 77° 13 38 .01 " 
கி 77° 13 34 .8 " 
கி 770 13 34.54 " 
கி 77° 13 32 .1 " 
கி 77° 13 29. 79 " 
கி 77° 13 30 . 18 " 
கி 77° 13 30 . 05 " 
கி 77° 13 30. 05 " 


119. 


143 . 


120 . 


144 . 


121 . 
122 . 


145 . 


146 . 


123 . 


147 . 


124 . 


148 . 


125 . 


149. 


126 . 


150 . 


127 . 


151 . 


128 . 


152 . 


129 . 


153 . 


130 . 


இணைப்பு- II 


வனச் 


( 2 ) 


( 5 ) 


நெல்லை வன உயிரினச் சரணாலய எல்லைக்குள்ளேயே அமைந்திருக்கும் நெல்லை வன உயிரினச் சரணாலயத்திலிருந்து 

நீக்கப்பட்டுள்ள அடைப்புப் பகுதிகள் 
எண் வட்டத்தின் 

தனியார் புல எண் 

பரப்பு 
பெயர் சரகத்தின் பெயர் எஸ்டேட் பெயர் 

( ஏக்கரில் ) 
(1) (3 ) 

( 6 ) 
1 . திருநெல்வேலி 

சிவகிரி (1 ) கல்லக்கடை எஸ்டேட் 925 , 926 , 927 , 929, 934/1, 

33 . 74 
934/2 ,934/3,928 ,933 
(2 ) எலத்தேரி எஸ்டேட் 

921, 922, 923 , 924 

62 . 74 
( 3 ) உடும்புத் துறை எஸ்டேட் 

968 

80 .50 
( 4) கள்ளிமலை எஸ்டேட் 919/1,919/2 ,919/ 3,919/5 

77 .62 
2 . திருநெல்வேலி கடையநல்லூர் (5 ) சிவந்தி ஆதித்தனார் 1070/1 , 1070/3 , 1070/5 , 

25 .90 
எஸ்டேட் பி . வி . 

1070 /7 , 1070 / 8 
இராஜேந்திரன் 
முன்னாள் எம் .பி . 


எண் . 


புல எண் 


வட்டத்தின் 
பெயர் 
(2 ) 


வனச் 
சரகத்தின் பெயர் 


தனியார் 
எஸ்டேட் பெயர் 


பரப்பு 
( ஏக்கரில் ) 


Cன் 


திருநெல்வேலி 


குற்றாலம் 


55 . 61 


513 


208 . 79 


512 


11 . 00 


(6 ) குளிரட்டி எஸ்டேட் 
( 7) தெற்குமலை எஸ்டேட் 
( 8 ) மயிலோடை எஸ்டேட் 
( 9) ஊஞ்சல்கட்டி எஸ்டேட் 
(10) சின்னராமக்கல் எஸ்டேட் 
(11) பெரியராமக்கல் எஸ்டேட் 


1396 


1398 , 1399 


1394 
1395 


3 .64 
18 . 58 
4 . 80 
0 . 49 
2 . 72 


511 /1,511/2 ,511/ 3 


( 12 ) ஸ்பைஸ் தோட்டம் எஸ்டேட் 

மொத்தம் 


586 .13 


[ அரசாணை (நிலை) எண் 41 , சுற்றுச் சூழல் மற்றும் வனத் துறை , 19 மார்ச் 2015. ) 


1972 ஆம் ஆண்டு, வன விலங்குகள் (பாதுகாப்பு ) சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 53/1972) 36 - A பிரிவைச் சேர்ந்த (1) ஆம் 
உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு . தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , உள்ளூர்ச் சமுதாயத்தினருடன் 
கலந்தாலோசித்த பின்னர் , பின்வரும் அட்டவணையில் வறையறுக்கப்பட்டுள்ள அரசுக்குச் சொந்தமான பகுதி , அமைவு மற்றும் 
எல்லைகள் ஆகியவற்றை , அப்பகுதியின் நில அமைவு , விலங்குகள் மற்றும் தாவர இன வளம் , மற்றும் அவற்றின் வாழிடத்தைப் 
பாதுகாக்கும் நோக்கத்திற்காக , சுசீந்திரம் - தேரூர் - மணக்குடி பேணுகைப் பகுதி என , இதனால் , அறிவிக்கிறார் . 


அட்டவணை 


(1) மாவட்டத்தின் பெயர் 
(2) வட்டத்தின் பெயர்கள் 
(3 ) வருவாய் கிராமம் மற்றும் பகுதியின் பெயர் 


கன்னியாகுமரி 
அகத்தீசுவரம் 


தொடர் எண் 


வருவாய் கிராமத்தின் பெயர் 


பகுதி 


புல எண்கள் 


பரப்பு ( எக்டேரில்) 


351 


27. 96 . 5 


187 /1 


16 . 20 .5 


26 


50. 68 .0 


108 . 86 . 0 


895 / 1 


62 . 96 . 0 


கன்னியாகுமரி 
தெங்கம்புதூர் 
தெங்கம்புதூர் 
சுசீந்திரம் 
தேரூர் 
தேரூர் 
தேரூர் 
பறக்கை 
நாகர்கோயில் 
நாகர்கோயில் 
கொட்டாரம் 


914 / 4 


88 .61 .0 


919/ 2 


21 .61 .5 


32 .93.5 


21. 33 . 5 


44/ 3 
146 
99/1 
178/5 


41 . 91 . 0 


11 .69 .5 


மொத்தம் 


484 . 77 . 0 


நாற்புற எல்லைகளின் விபரம் 
1 . நாகர்கோயிலுக்குக் கிழக்கில் அமைந்துள்ள கன்னியாகுமரி கிராமப் புல எண் 351 - க்கு எல்லை விவரம் : 

வடக்கு : - புல எண்க ள் 332 /11 , 330/ 3 , 382 , 347 / 2பி , 303 /1, 3ஏ2 , 3பி , 4ஏ , 4பி , 5ஏ , 5பி2 மற்றும் 6 . 

கிழக்கு : - புல எண்க ள் 327 /1,2,3,7,7A , 39 , 325 /1,2 ,3ஏ , 324/1,7,8 , 323/1,2 ,3, 4ஏ , 5ஏ , 6ஏ , 4பி , 10பி , 322/1,2,3,4,5,6,7 ,8,9,10 , 11 , 
321/4,5 ,6 352/1,4,5 , 353 /1 மற்றும் 2 . 


தெற்கு : - புல எண்கள் 350/1 மற்றும் 2 . 

மேற்கு : - புல எண்க ள் 333 /13 334 /2 ,3,9, 10 , 337/4,5,6,14, 15 , 338 /3,4,8,9, 343/3,4,5ஏ , 59 ,9, 10 ,11 , 345 / 9ஏ ,5பி மற்றும் 10சி . 
2 . நாகர்கோயிலுக்குத் தெற்கில் அமைந்துள்ள தெங்கம்புதூர் கிராமப் புல எண் 187 /1- க்கு எல்லை விவரம் : 

வடக்கு : - புல எண்க ள் 83, 84 மற்றும் 87 . 
கிழக்கு : - புல எண்க ள் 186/1,2,19, 25 , 185 / 2ஏ , 272 , 2ஏ3 , 2ஏ4ஏ , 2ஏ4பி , 2ஏ4சி , 184/1,183,1,3 மற்றும் 182/ 4 . 
தெற்கு : - புல எண்க ள் 182/10 , 9ஏ , 188 , 189/6 , 189/5 மற்றும் 189/1 . 

மேற்கு : - புல எண்க ள் 189 /1,2,3 190/1,3ஏ ,3பி ,4,191/8,9,11, 16 ,12 ,17ஏ , 192 /1,193,1,2 , 194/2பி , 19518 , 19 , 13 மற்றும் 21 . 
3 . நாகர்கோயிலுக்குத் தெற்கில் அமைந்துள்ள தெங்கம்புதூர் கிராமப் புல எண் 26 - க்கு எல்லை விவரம் : -- 

வடக்கு : - பறக்கை கிராமம் 
கிழக்கு : - புல எண்க ள் 27 /1,2,28 /1,2,3,5 , 38/1,2,3,3ஏ , 3பி ,40 /1,2,3 , 41 /1,4 , 42/1,2,4 , 43/1,2,3,4,5,9,10ஏ ,10பி , 67/1,2,3,4,5 , 68/1,2,3 , 
6 /1,3 , 77/1,2 ,3,4 ,7 , 79/1,2 ,3,4,8 ,10 மற்றும் 11 . 
தெற்கு : - புல எண்க ள் 79/1,2,3,4,8,10 மற்றும் 11 . 
மேற்கு : - புல எண்க ள் 1/8,12 , 2/2 ,3, 4,7 ,5 , 5 /4 ,8, 12 , 19 , 18 , 6 /13 ,14 ,19ஏ , 19பி , 16/ 3, 16 ,15 ,7 ,9,14 , 18 /3 ,4,5 ,6,2, 14, 15 ,16 21/2 ,3,5 

24/ 4,6 25/ 4,12,11 மற்றும் 43/ 7 . 
4 . நாகர்கோயிலுக்குக் கிழக்கில் அமைந்துள்ள சுசீந்திரம் கிராமப் புல எண் 7 - க்கு எல்லை விவரம் : 

வடக்கு : - வடிவீசுபுரம் கிராமப் புல எண் 12 . 
கிழக்கு : - சுசீந்திரம் கிராமப் புல எண்க ள் 8/1ஏ2 , 11/1ஏ , 7ஏ1 ,10 , 12 /1,2பி ,3,4 ,5 , 16/1,2 ,17 ,55/1 , 56/1,2,6, 7 , 62/1,2,3 , 63/1,4,5 ,6,8 , 
64/ 3,4,5 , 72/1,2 , 72/ 4,5 , 73/1,2 ,3,8 , 80 /1,2,6 , 81/1,2 ,3 , 88 /1,2 ,3,9 , 89/1,3, 7 , 96 /1,6 ,7,8 , 10 , 97 /1,2 , 90 / 1,6 ,7,9 , 99/ 1 , 108/1,2 , 
109/1,2,3 , 110/1,2, 3 மற்றும் 111 /7 . 
தெற்கு : - புல எண்கள் 111/1, 11/2 , 11/ 3 மற்றும் பறக்கை கிராமம் . 

மேற்கு : - நாகர்கோயில் நகரம் . 
5 . நாகர்கோயிலுக்குக் கிழக்கில் அமைந்துள்ள தேரூர் கிராமப் புல எண் 895 /1- க்கு எல்லை விவரம் : 

வடக்கு : - தேரூர் கிராமப் புல எண்க ள் 886/ 3,4,5 , 887 /1,2 ,3பி , 4 , 893 , 894/1,6 , 735/ 12,13 , 734 / 4 மற்றும் 732 . 
கிழக்கு : - தேரூர் கிராமப் புல எண்க ள் 875/1,2,21 , 874/1,2 ,8,9,12, 14 , 896/8 , 95 / 10 ,11 , 864/ 13 மற்றும் 14 . 
தெற்கு : - மருங்கூர் கிராமப் புல எண் 5 . 
மேற்கு : - தேரூர் கிராமப் புல எண்க ள் 908 , 909 , 907 , 906 , 905 , 905 , 902 மற்றும் 1794 . 


6 . நாகர்கோயிலுக்குக் கிழக்கில் அமைந்துள்ள தேரூர் கிராமப் புல எண் 8 914/4 - க்கு எல்லை விவரம் : 

வடக்கு: - புல எண்க ள் 709/1ஏ2 , 171, 1ஏசி , 1ஏ1டி , 4ஏ , 710 , 711/2ஏ , 2பி , 731/3ஏ4 , 3சி மற்றும் 732 . 
கிழக்கு : - புல எண்க ள் 905 , 906 , 907 , 908 மற்றும் 902 . 
தெற்கு : - புல எண்க ள் 967 /1,5 , 968 /1,2 ,3,5,6 , 969/8, 9 , 970/1 , 1052/1,2 ,3 , 1053/1,3,4,5 , 1054/1,2 , 1055/1,2,3 ,6 , 1056 /10 , 
1068/1 , 1071/1,4,5 ,6 ,7 ,10 ,11 மற்றும் 1074 . 
மேற்கு : - புல எண்க ள் 935 /4,5 , 924/7 ,9 , 918/1,3,4,5,6 ,2 மற்றும் 919 . 


7 . நாகர்கோயிலுக்குக் கிழக்கில் அமைந்துள்ள தேரூர் கிராமப் புல எண் 919/ 2 - க்கு எல்லை விவரம் : 

வடக்கு : - தேரூர் கிராமப் புல எண்க ள் 704/ 375 , 703/5 ,7,11 , 692 /1,2,3 , 691/1, 4ஏ , சி மற்றும் 688/ 8 . 
கிழக்கு : - தேரூர் கிராமப் புல எண்க ள் 914 , 917/1,2,3, 4,5 ,6,7 ,8 மற்றும் 9 . 
தெற்கு : - தேரூர் கிராமப் புல எண்க ள் 914 , 918 /1,2 , 924/1,4,5,6,7 , 923/1,2,3 , 922 /1,2,4ஏ , 921/1,2,3 , 920/1பி மற்றும் 2 . 

மேற்கு : - நாகர்கோயில் கிராமம் எண் 13 . 
8 . நாகர்கோயிலுக்குக் தெற்கில் அமைந்துள்ள பறக்கை கிராமப் புல எண் 44/ 3- க்கு எல்லை விவரம் : -- 

வடக்கு : - சுசீந்திரம் கிராமப் புல எண்க ள் 107 /10 , 106 /1 , 108 / 2,5 ,6 ,7,8,9 , 109/5,6 , 110/ 9,10 , 111 /12 ,13,14 , 114/1,2,6 மற்றும் 9 . 

கிழக்கு : - பறக்கை கிராமப் புல எண்க ள் 45 /1,4 ,6 ,7,8 , 57/1,2 ,3,10 , 58 /1 , 62 /1,2, 9 , 63/1,2 , 18 , 74/1,2 ,4,5 , 7 79/1,2,3,4 ,5 ,7 , 
79/ | 

1,2,3,4 ,7 79/1,2,3,4,7 மற்றும் 8/ 10 . 
தெற்கு : - தெங்கம்புதூர் கிராமம் 

மேற்கு : - பறக்கை கிராமப் புல எண்க ள் 11/2 , 12/5,6,14, 15 , 29/2,3,4,5,6,7,15 ,16 மற்றும் 30 . 
9 . நாகர்கோயிலுக்குக் தெற்கில் அமைந்துள்ள நாகர்கோயில் கிராமப் புல எண் 146 - க்கு எல்லை விவரம் : -- 

வடக்கு : - தோவாளை வட்டம் , திருப்பதிசாரம் கிராமப் புல எண் 3 . 
கிழக்கு: - நாகர்கோயில் கிராமப் புல எண்க ள் 147/1,4,5 , 148/2 , 152/1 மற்றும் 2 . 


10 


தெற்கு : - நாகர்கோயில் கிராமப் புல எண்க ள் 140 /4 , 141/4,7 ,8 , 142/ 6பி , 8 143/1, 3ஏ ,4,6,7 ,8 , 144/1,4,5 ,6 145/1,4ஏ , 4பி ,5 ,6 153 , 
154/1,3 , 155 /1 மற்றும் 2 . 

மேற்கு : - நாகர்கோயில் கிராமப் புல எண்கள் 139/1,2,6,7,8ஏ மற்றும் 8பி . 
10 . நாகர்கோயிலுக்குக் கிழக்கில் அமைந்துள்ள நாகர்கோயில் கிராமப் புல எண் 99/1 - க்கு எல்லை விவரம் : 

வடக்கு : - புல எண்க ள் 99 /9,10 மற்றும் 102/2 . 
கிழக்கு: - புல எண்க ள் 108/1ஏ , 2 , 371,5,6 , 108/8 , 110/1,2,3,6,7 மற்றும் 111 /5 . 
தெற்கு : - தேரூர் கிராமம் . 
மேற்கு : - புல எண்க ள் 31/4,5 , 10ஏ, 11 , 32 /2ஏ ,7 , 33/1,4,5 , 69/1,2,36 ,7,8,9, 70/5,6, 72 /5,6,7,8 , 74/1,2,3,6 , 75/ 10 ,11,12,13 , 78/9,10 , 

11,13 , 98 /1,2 ,3,4,5 ,6 ,7ஏ மற்றும் 7பி . 
11 . நாகர்கோயிலுக்குக் கிழக்கில் அமைந்துள்ள கொட்டாரம் கிராமப் புல எண் 178/5 - க்கு எல்லை விவரம் : 

வடக்கு : - புல எண்க ள் 173/1, 2பி , 29 ,30 ,31,32 ,33 ,34,35, 36 , 174/3,5,9 , 177/1,2,3,5,6,7,8,9, 179/ 10ஏ , 109 , 11,12 , 180 /7 , 187/7 , 
187/ 1பி மற்றும் 2 . 
கிழக்கு: - புல எண்க ள் 188, 189/1, 2ஏ1 , 2ஏ2 , 2பி ,3,4,5 ,6ஏ ,6பி மற்றும் 411 . 
தெற்கு: - புல எண்க ள் 73,1,8,9, 10,12 , 15 ,16ஏ , 425/1 , 412/1 , 6 மற்றும் 8 . 
மேற்கு : - புல எண்க ள் 81/ 14 மற்றும் 75 . 


ஹன்ஸ் ராஜ் வர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


தமிழாக்கம் 


ந . அருள் , 

இயக்குநர் , 
மொழிபெயர்ப்பு தமிழ் வளர்ச்சி 

( ம ) செய்தித் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


